தமிழ்நாடு அரசு 

2012 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை : ரூ . 0 .80 காசு . 





தமிழ்நாடு அரசிதழ் 


காய் 


காது 


பாம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மெயே வெ 


ப வெல்லும் 


எண் 48 ] 


சென்னை , புதன்கிழமை , டிசம்பர் 12 , 2012 
கார்த்திகை 27 , திருவள்ளுவர் ஆண்டு - 2043 


பகுதி VI - பிரிவு 1இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)( பி ) - ன் கீழ் கலைத்தல் மற்றும் 

கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 
எஸ் . எல் . ( எஸ் . பி . எல் . ) 22 , சேச்சாயி காதித ஆலை பணியாளர்கள் கூட்டுறவு பண்டகசாலை 

(ந .க . 370/2010 கிக .) 
எஸ் . எல் . ( எஸ் .பி . எல் .) 22 , சேச்சாயி காதித ஆலை பணியாளர்கள் கூட்டுறவு பண்டகசாலையை தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் 1983 - ம் வருடத்திய சட்டப்பிரிவு 137(2)(பி ) - ன் கீழ் கலைத்து ஆணை பிறப்பிக்கப்படுகிறது . 

1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138 - ன் கீழ் இவ்வலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ஆய்வு - 1 
அவர்கள் கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்தும் ஆணை பிறப்பிக்கப்படுகிறது . 

2012 - ம் வருடம் ஆகஸ்ட் திங்கள் 21 - ம் நாளில் எனது கையொப்பத்துடன் அலுவலக முத்திரையிட்டு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது . 


திருச்செங்கோடு , 
2012 ஆகஸ்ட் 21. 


கோ . எழிலரசி , 
துணைப்பதிவாளர் (முழுக்கூடுதல் பொறுப்பு) 


(XN 883 ) யூனியன் பேங்க் ஆப் இந்தியா அலுவலர்கள் நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலை 

(ந .க . 5778/ 03 /சப2 ) 
யூனியன் பாங்க் ஆப் இந்தியா அலுவலர்கள் கூட்டுறவு பண்டக சாலை XN . 883 - ன் நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டுவந்து , 
1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2 )- ன்கீழ் கலைத்து ஆணை வழங்கப்படுகிறது . இவ்வாணையைச் 
செயல்படுத்துவதற்காக இவ்வலுவகத்தை சேர்ந்த கூட்டுறவு சார்பதிவாளர் ( குற்றவில்) , 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப் பிரிவு 138 - ன்கீழ் கலைப்பு அலுவலராக நியமிக்கப்படுகிறார் . 

2012 - ம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 21 ஆம் நாளன்று எனது கையொப்பமுடன் முத்திரையிடப்பட்டு வழங்கப்படுகிறது . 


சென்னை - 600 108 . 
2012 , செப்டம்பர் 21 . 


ஆர் . இராசேந்திரன் , 
துணைப்பதிவாளர் ( கடனற்றவை ) 


DTP - VI- 1 ( T - Sup .) ( 48 ) - 1 


[ 1] 


ஏ .எச் .டி . என்ஏ 124 , கணியம்பாடி ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 

(ந . க . எண் . 5874/ ஆ2/ 2011.) 
உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்பு இராணிப்பேட்டை கோட்டம் கலைப்பு அலுவலரின் கடிதம் ந. க . எண் . 2730/ஈ /2010 , நாள் : 
25 - 09 - 2012 - ன்படி ஏ .எச் . டி.என்ஏ 124 , கணியம்பாடி ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தின் இறுதி முடிவு கட்டுவதற்கான 
முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு , அச்சங்கத்தின் பதிவு தமிழ் நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140 (1) ன் கீழ் 25 செப்டம்பர் 
2012 அன்று ரத்து செய்து ஆணை பிறப்பிக்கப்படுகிறது . 

இந்த ஆணை 2012 ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 25 ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகின்றது . 


வேலூர் - 4 , 
2012 செப்டம்பர் 25 . 


கோ . கமலநாதன் , 
மண்டல இணை இயக்குநர் . 


சென்னை கூரியர் கூட்டுறவு சங்கம் (XN 885 ) 

(ந .க .2918/12 கூ1) 
2012 - ம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 - ஆம் நாளன்று எனது கையொப்பம் முத்திரை இடப்பட்டது . 
சென்னை , 

திரு . ஆர் இராஜேந்திரன் , 
2012 செப்டம்பர் 27 , 

துணைப்பதிவாளர் . 


(ந . க . 1243 /2011 /° ) 


வரிசை 
எண் . 


சங்கப் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


(3 ) 


வி .எல்ஆர் 105 அப்துல்லாபுரம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் , வேலூர் . 
வி . எல்ஆ ர் 108 வடுகந்தாங்கல் ஆதிதிராவிடர் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் , காட்பாடி . 
வி . எல்ஆ ர் 110 பொய்கைபுதூர் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் , வேலூர் 
வி . எல்ஆர் 114 புதூர்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் திருப்பத்தூர் 
வி . எல்ஆர் 115 நெல்லிவாசல்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் , திருப்பத்தூர் 
வி . எல்ஆர் 116 புலியூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் , திருப்பத்தூர் 

வி . எல்ஆர் 117 எல் . ஜி .புதூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் , காட்பாடி . 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138 (1) ன் படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் கூட்டுறவு 
சார்பதிவாளர் ( குற்றவியல் ) மேற்கண்ட சங்களுக்கு அதிகாரபூர்வ கலைப்பு அலுவலராக நியமிக்கப்படுகிறார் . இந்த உத்தரவு 
18 அக்டோபர் 2012 முதல் அமுலுக்கு வருகிறது . 
வேலூர் , 

சி . அலெக்ஸ் ஜீவதாஸ் , 
2012 அக்டோபர் 18 . 

பால்வள அலுவலர் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 

( முழுகூடுதல் பொறுப்பு). 

(ந . க . 2275/2011 /சி ) 
தமிழ்நாடு கதர் கிராமத் தொழில் வாரியம் , கோவை உதவி இயக்குநர் கட்டுப்பாட்டிலுள்ள கீழ்கண்ட இரு கலைக்கப்பட்ட 
கூட்டுறவு சங்கங்களின் பதிவினை ரத்து செய்து ஆணை வழங்கப்படுகிறது . 
வ எண் கூட்டுறவு சங்கத்தின் பெயர் 

பதிவு ரத்து செய்த நாள் 


( 2) 


4.8.2011 


கரியாம்பாளையம் பருப்பு மற்றும் 
பருப்பு பவுடர் பதப்படுத்துதல் தொழில் 
கூட்டுறவு சங்கம் . 
சிங்காநல்லூர் கதர் நூற்போர் நெய்வோர் 

தொழில் கூட்டுறவு சங்கம் 
கோவை , 
2012 நவம்பர் 7 . 


4 .8.2011 


கி . குமாரசாமி , 

உதவி இயக்குநர் 
கதர் கிராமத் தொழில்கள் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


